தமிழ்நாடு அரசு 

2016 


[ Regd . No . TN / CCN/ 467 / 2012-14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை : ரூ . 0 .80 காசு . 


CgI 


* 


ATAN 


தமிழ்நாடு அரசிதழ் 


வாய்யை 


மையே வெ 


வெல்லும் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


எண் 17] 


சென்னை , புதன்கிழமை, ஏப்ரல் 27 , 2016 
சித்திரை 14 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047 


பகுதி IV - பிரிவு 2 இன் இணைப்பு 


2014 ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 19 ஆம் நாளன்று ஆளுநரால் பிறப்பிக்கப்பட்ட 
பின்வரும் அவசரச் சட்டமானது இதன் மூலம் பொதுத் தகவலுக்காக 
வெளியிடப்படுகிறது : 

தமிழ்நாடு அவசரச் சட்டம் எண் . 1 / 2014 . 
2013 ஆம் ஆண்டு அண்ணாமலைப் பல்கலைக் கழகச் சட்டத்தைத் 

திருத்தம் செய்வதற்குமானதோர் அவசரச் சட்டம் . 
மாநிலச் சட்டமன்றப் பேரவையின் கூட்டத்தொடர் நடைபெறாததாலும் , இதன் பின்பு 
காணுகின்ற நோக்கங்களுக்காகத் தாம் உடனடி நடவடிக்கை எடுக்கவேண்டியதைத் 
தேவையானதாக்குகின்ற சூழ்நிலைகள் இருந்து வருகின்றன என்று தமிழ்நாடு ஆளுநர் 
தெளிவுறக் காண்பதாலும் : 

எனவே , அரசமைப்புச் சட்டத்தின் 213ஆம் உறுப்பின் (1) ஆம் கூறின்படி வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைச் செலுத்தி , ஆளுநர் பின்வரும் அவசரச் சட்டத்தை இப்போது இதன் மூலம் 
பிறப்பிக்கிறார் . 

1 . (1 ) இந்த அவசரச் சட்டம் , 2014 ஆம் ஆண்டு அண்ணாமலைப் பல்கலைக் கழகத் குறுந்தலைப்பு 
(திருத்த ) அவசரச் சட்டம் என்று வழங்கப்பெறும் . 

மற்றும் தொடக்கம் . 
(2 ) இது உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . (இதன்பின்பு இதில் முதன்மைச் சட்டம் என குறிப்பிடப்படுவதான ) 2013 ஆம் ஆண்டு 11 ஆம் 
அண்ணாமலைப் பல்கலைக் கழகச் சட்டத்தின் 11 ஆம் பிரிவில் , ( 1) ஆம் உட்பிரிவில் , ( அ ) பிரிவிற்கான 
கூறுக்குப் பதிலாக , பின்வரும் கூறு அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

திருத்தம் . 
" ( அ ) பதிவாளர் பதவியை வகிப்பவர் பல்கலைக்கழகம் எதனின் ஒரு பேராசிரியர் 
படிநிலைக்குக் குறையாத ஒரு கலைக்கழக உறுப்பினராக இருத்தல் வேண்டும் மற்றும் 
பல்கலைக்கழக மானியக் குழுவினால் வகுத்துரைக்கப்பட்ட தகுதிப்பாடுகளைக் 
கொண்டிருப்பவராக இருத்தல் வேண்டும் ; " 
3 . முதன்மைச் சட்டத்தின் 55 ஆம் பிரிவில் , (2 ) ஆம் உட்பிரிவில் , “ ஓர் ஆண்டு " 

55 ஆம் 

பிரிவிற்கான 
என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , “ இரண்டு ஆண்டுகள் ” என்ற சொற்றொடர் 

திருத்தம் . 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

4 . முதன்மைச் சட்டத்தின் 56 ஆம் பிரிவில் , (2 ) ஆம் உட்பிரிவில் , “ ஓர் ஆண்டு " 56 ஆம் 
என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , “ இரண்டு ஆண்டுகள் என்ற சொற்றொடர் பிரிவிற்கான 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

திருத்தம் . 


தமிழ்நாடு சட்டம் 

20 / 2013 . 


இருத்தல் விேனால் உறுப்பினராக 


2014 ஆம் ஆண்டு 
செப்டம்பர் திங்கள் 19ஆம் நாள் . 


கோ . ரோசையா , 
தமிழ்நாடு ஆளுநர் . 


[ 1] 


IV -2 ( 17)(T-Sup.) - 1 


விளக்கவுரை 
அண்ணாமலைப் பல்கலைக்கழகத்திற்கு , 2013 ஆம் ஆண்டு அண்ணாமலைப் பல்கலைக் 
கழகச் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 20/ 2013 ) 55 ஆம் பிரிவின் (1 ) ஆம் உட்பிரிவின்படி 
நிர்வாகி ஒருவர் , துணை வேந்தரின் செயற்பணிகளை ஆற்றுவதற்காக , மேற்சொன்ன 
55 ஆம் பிரிவின் (2) ஆம் உட்பிரிவின்படி , ஆளுகையர் ஓர் ஆண்டு கால அளவு ஒன்றுக்கு 
மட்டுமே பதவி வகிக்க முடியும் என்பதால் , 2013 ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 25 
ஆம் நாளிலிருந்து ஓர் ஆண்டு கால அளவுக்கு அல்லது தேவை இல்லாமல்போகும் வரையில் , 
சிலவற்றில் எது முந்தியதோ அதுவரை பதவியமர்த்தம் செய்யப்பட்டிருந்தார் . முறைப்படி 
துணைவேந்தரைப் பதவியமர்த்துவதற்கு இன்னும் சிறிது காலம் ஆகும் என்பதால் நிர்வாகியின் 
பதவிக் கால அளவினை மேலும் ஓர் ஆண்டு கால அளவுக்கு அல்லது தேவை இல்லாமல் 
போகும் வரை , இவற்றில் எது முந்தியதோ அது வரையில் நீட்டிப்பதென அரசு முடிவு 
செய்திருக்கிறது . 

2 . அண்ணாமலைப் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் , மேற்சொன்ன சட்டத்தின் 56 ஆம் 
பிரிவின் (1 ) ஆம் உட்பிரிவின்படி பதிவாளரின் அதிகாரங்களைச் செலுத்துவதற்கும் மற்றும் 
செயற்பணிகளை ஆற்றுவதற்கும் , மேற்சொன்ன சட்டத்தின் 56 ஆம் பிரிவின் (2 ) ஆம் 
உட்பிரிவின்படி ஆளுகையர் ஓர் ஆண்டு கால அளவுக்கு மட்டுமே பதவி வகிக்க முடியும் 
என்பதால் , 2013 ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 25 ஆம் நாளிலிருந்து ஓர் ஆண்டுக் 
கால அளவுக்கு அல்லது தேவையில்லாமல் போகும் வரையில் , இவற்றில் எது முந்தியதோ 
அதுவரையில் பதவியமர்த்தம் செய்யப்பட்டிருந்தார் . மேற்சொன்ன சட்டத்தின் 11ஆம் பிரிவின் 
(1 ) ஆம் உட்பிரிவின் ( அ ) கூறின்படி , பதிவாளர் பதவி வகிப்பவர் , பல்கலைக்கழகத்தில் ஒரு 
பேராசிரியர் படிநிலைக்குக் குறையாத ஒரு கலைக்கழக உறுப்பினராக இருத்தல் வேண்டும் . 
தற்போது , பதிவாளர் பதவியை, பல்கலைக்கழக மானியக் குழுவினால் வகுத்துரைக்கப்பட்ட 
தகுதிப்பாடுகளைக் கொண்டுள்ள , பல்கலைக்கழகம் எதனின் தகுதிப்பாடுள்ள 
பேராசிரியர்களிடையேயிருந்து நேரடி நியமனம் மூலமாக நிரப்புவதற்கு முடிவு 
செய்யப்பட்டிருக்கிறது . முறைப்படி பதிவாளரைப் பதவியமர்த்தம் செய்வதற்கு இன்னும் சிறிது 
காலம் ஆகும் என்பதால் மேற்சொன்ன 56 ஆம் பிரிவின் (1 ) ஆம் உட்பிரிவின்படி 
பதவியமர்த்தம் செய்யப்பட்ட பதிவாளரின் பதவிக் கால அளவினை மேலும் ஓர் ஆண்டு 
கால அளவுக்கு அல்லது தேவை இல்லாமல் போகும் வரையில் , இவற்றில் எது முந்தியதோ 
அது வரையில் நீட்டிப்பதற்கு அரசு முடிவு செய்திருக்கிறது . 

3 . அதன்படி , மேற்சொன்ன தமிழ்நாடு சட்டம் 20 / 2013 இன் 11 ஆம் பிரிவின் 
(1 ) ஆம் உட்பிரிவின் ( அ ) கூறினை , 55 ஆம் பிரிவின் (2 ) ஆம் உட்பிரிவினை மற்றும் 
56 ஆம் பிரிவின் (2 ) ஆம் உட்பிரிவினை திருத்தம் செய்வதென அரசு முடிவு 
செய்திருக்கிறது . 

4 . இந்த அவசரச் சட்டமானது , மேற்சொன்ன முடிவிற்குச் செயல்வடிவம் கொடுக்க 
விழைகிறது . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை. 


(தமிழாக்கம் ) 


கோ . இராஜமன்னார் , 

உதவி இயக்குநர், 
சட்ட ( ஆட்சிமொழிப்பிரிவுத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


